பெரிய பெரிய தீப்பெட்டி 


storyweaver 
Community 


Author: Arvind Gupta 
Illustrator : Meenal Singh 
Translator : Thol Chidambaram 


நிலை 


2 


| 


ப்ரேம் வீட்டிற்குப் பக்கத்தில் 
உள்ள நகராட்சிப் 
பள்ளியில் இரண்டாம் 
வகுப்புப் படித்து வந்தான் . 


அவனுடைய ஆசிரியர் 
எப்பொழுதும் புதிய 
யுக்திகளை யோசித்துக் 
கொண்டிருப்பார் . 


ஒரு நாள் அவர் , 
மாணவர்களிடம் ஒரு காலி 
தீப்பெட்டியைக் கண்டுபிடித்து 
நிரப்பிக் கொண்டு 
வரச்சொன்னார் . 


" ஒரு வாரத்தில் எவ்வளவு 
விதவிதமானப் பொருட்களை 
நிரப்ப முடிகிறதோ, அவ்வளவு 
நிரப்பி வாங்க . அடுத்த வாரம் 
யார் மிக அதிக அளவில் 
விதவிதமான பொருட்களை 
நிரப்பி வருகிறார்களோ, 
அவர்களுக்கு ஒரு பரிசு 
கிடைக்கும் ." 


3 


) 


3 


ப்ரேமிற்கு அந்த யோசனை 
பிடித்திருந்தது . 


அவன் வீட்டில் , 
அழிப்பானையும் , பென்சில் 
கூர் கருவியையும் 
தீப்பெட்டியில் வைக்க 
முயற்சி செய்தான் . இரண்டில் 
ஒன்றை மட்டுமே 
வைக்கமுடிந்தது . அவை 
பெரிதாக இருந்தன . 


அவன் வீட்டுப்பாடம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 
அவனுடைய பென்சில் ஊக்கு உடைந்து விழுந்தது . அதை அவன் 
தீப்பெட்டியில் போட்டான் . 


பென்சிலை சீவும் பொழுது கிடைத்த மரத்துகள்களையும் 
தீப்பெட்டியில் போட்டான் . 


அதிலிருந்து ப்ரேம் மிகச்சிறிய பொருட்களை கவனமாகப் பார்க்க 
ஆரம்பித்தான் . 


5 


ப்ரேமினுடைய அம்மா அவல் 
சமைக்கும் வாசனை 
வந்ததால் அடுப்படிக்குச் 
சென்றான் . அங்கு அவன் 
கடுகு, சீரகம் , மிளகாய் விதை 
முதலியவற்றைப் பார்த்தான் . 
இவற்றோடு சர்க்கரைத் துகள் , 
அரிசி , கோதுமையை 
தீப்பெட்டியில் 
சேர்த்துக்கொண்டான் . 


மேலும் சோள விதை, 
சிறுதானியங்கள் , 
பாசிப்பயறு , மற்றும் பருப்பு 
வகைகளையும் 
சேர்த்துக்கொண்டான் . 


அடுத்த நாள் , அவன் ஒரு 
ரப்பர் பேண்டு , சிறிய கம்பளி 
நூல் , ஒரு முடி ,சிறிய நூல் 
ஆகியவற்றைப் போட்டான் . 


ப்ரேம் இப்பொழுது மிக 
நுணுக்கமான பொருட்களைப் 
பார்க்க ஆரம்பித்தான் . 


IL 


பின்னர் , அவன் ஒரு ரோஜா 
முள், சூரியகாந்தி இதழ் ,சிறு 
குச்சி , தேயிலை, புளிய மர 
இலை, மற்றும் , ஒரு சிறு 
கல்லை தீப்பெட்டியில் 
எடுத்துக்கொண்டான் . 


ITIES 


தீப்பெட்டியில் இன்னும் இடம் இருந்தது . 
அதனால் ப்ரேம் , ஒரு சிறு காகிதம் , குண்டூசி , 
ஊசி , பாசி , ஆனி மற்றும் சிறு பட்டனையும் 
போட்டான் . 


இன்னும் தீப்பெட்டி நிறையவில்லை. கடைசி 
நாளில் ப்ரேம் , எலுமிச்சைவிதை, ஆரஞ்சு 
விதை, மற்றும் பூசனி விதையை 
சேர்த்துக்கொண்டான் . இப்பொழுது தீப்பெட்டி 
நிறைந்துவிட்டது . இதற்கு மேல் ஒன்றும் போட 
முடியாது . 


00 


பள்ளியில் , ஒவ்வொரு 
குழந்தையும் தங்கள் 
தீப்பெட்டியில் உள்ள 
பொருட்களை 
எண்ணினார்கள் . 


சிலர் ஐம்பது பொருட்களைச் 
சேர்த்து இருந்தார்கள் . ஒரு 
குழந்தை நூறுக்கும் மேலான 
பொருட்களைச் 
சேர்த்திருந்தது . 


ப்ரேமின் முறை வந்தது . 
அவன் தீப்பெட்டியைக் 
குலுக்கி காண்பித்தான் . 
அதிலிருந்து ஒரு சத்தமும் 
வரவில்லை . ஏனென்றால் 
அதில் பொருட்கள் அடைத்துக் 
கொண்டிருந்தன . 


அவன் தீப்பெட்டியிலிருந்த 
பொருட்களைக் காண்பித்த 
பொழுது எல்லோரும் 
ஆச்சரியப்பட்டார்கள் . 


அவன் தீப்பெட்டியில் 150சிறு 
பொருட்களைச் 
சேர்த்திருந்தான் . யாருமே 
அவன் எண்ணிக்கைக்கு 
பக்கத்தில் இல்லை 


அதனால் ப்ரேம் ஒரு புதிய 
க்ரேயான் பெட்டியை பரிசாகப் 
பெற்றான் . 


PRATHAM BOOKS 


stỞryweaver 


This book was made possible by Pratham Books StoryWeaver platform . Content under Creative 
Commons licenses can be downloaded , translated and can even be used to create new stories - 
provided you give appropriate credit , and indicate if changes were made. To know more about this , 
and the full terms of use and attribution , please visit the following link . 


Story Attribution : 
This story : Oulu Oulu SuQulle is translated by Thol Chidambaram . The © for this translation lies with Thol Chidambaram , 2018 . Some rights reserved . 
Released under CC BY 4 .0 license . Based on Original story : The Big , Big Matchbox , by Arvind Gupta . © Pratham Books , 2017 . Some rights reserved . Released 
under CC BY 4 .0 license . 
Illustration Attributions: 
Cover page : Schoolchildren with matchboxes, by Meenal Singh © Meenal Singh , 2017 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 2 : Woman and 
children with matchbox , by Meenal Singh © Pratham Books , 2017 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license. Page 3 : Woman bends sideways, by 
Meenal Singh © Pratham Books, 2017 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 4 : Boy sits at table with cat by Meenal Singh © Pratham Books , 
2017 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 5 : Cat and pencil,by Meenal Singh © Pratham Books, 2017 . Some rights reserved . Released 
under CC BY 4 . 0 license . Page 6 : Boy smells food, by Meenal Singh © Pratham Books , 2017 . Some rights reserved . Released under CC BY 4 . 0 license . Page 7 : Houses , 
trees, roads, by Meenal Singh © Pratham Books, 2017 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 8 : Board pin , pair of hands ,button by Meenal 
Singh © Pratham Books , 2017 . Some rights reserved. Released under CC BY 4 . 0 license . Page 9 : Red and white matchbox by Meenal Singh © Pratham Books , 2017 . 
Some rights reserved . Released under CC BY 4 .0 license . Page 10 : Open matchbox filled with things by Meenal Singh © Pratham Books , 2017 . Some rights reserved . 
Released under CC BY 4 .0 license . 


Disclaimer: https:/ /www .storyweaver .org . in /terms and conditions 


CO 


BY 


Some rights reserved . This book is CC -BY- 4 .0 licensed . You can copy ,modify , distribute 
and perform the work , even for commercial purposes, all without asking permission . 
For full terms of use and attribution , http : // creativecommons.org / licenses /by / 4 .0 / 


PRATHAM BOOKS 


stỞryweaver 


This book was made possible by Pratham Books StoryWeaver platform . Content under Creative 
Commons licenses can be downloaded , translated and can even be used to create new stories - 
provided you give appropriate credit , and indicate if changes were made. To know more about this , 
and the full terms of use and attribution , please visit the following link . 


Illustration Attributions: 
Page 11: Boy holds matchbox and pen stand by Meenal Singh © Pratham Books, 2017 . Some rights reserved . Released under CC BY 4 .0 license . 


Disclaimer: https:/ /www .storyweaver .org . in /terms and conditions 


O 


Some rights reserved . This book is CC -BY- 4 .0 licensed . You can copy ,modify , distribute 
and perform the work , even for commercial purposes, all without asking permission . 
For full terms of use and attribution , http : // creativecommons.org / licenses /by / 4 .0 / 


பெரிய பெரிய தீப்பெட்டி 
( Tamil ) 


ப்ரேம் மற்றும் அவன் நண்பர்களுக்கு ஒரு சிறிய தீப்பெட்டியைக் 
கொண்டு ஒரு பெரிய வேலை வந்துவிட்டது . நீங்களும் இந்தப் 
பெரிய வேலையை வீட்டில் செய்து பார்க்கலாம் . பல மணி நேர 
விளையாட்டு நிச்சயம் ! 


இந்த நிலை 2 புத்தகம் பழகிய சொற்களை அடயாளம் கண்டு மற்றும் புதிய சொற்களை உதவியுடன் படிக்கப் பழகும் 
குழந்தைகளுக்கானது . 


PRATHAM BOOKS 


störyweaver 


Pratham Books goes digital to weave a whole new chapter in the realm ofmultilingual children s stories. Knitting together children , authors , illustrators and 
publishers . Folding in teachers, and translators . To create a rich fabric of openly licensed multilingual stories for the children of India and the world . Our unique 
online platform , StoryWeaver , is a playground where children , parents , teachers and librarians can get creative . Come, start weaving today , and help us get a 
book in every child s hand ! 


